இதம்‌ 17 | மே | 2020 


“தூத்துக்குடி 
படுகொலையின்‌ 


இரண்டு 


1.தேசத்தின்‌ குரல்‌ 
( தலையங்கம்‌ 


2. தமிழினத்தின்‌ மீதான 
இந்தியாவின்‌ போர்‌ 


தாயகம்‌ நவா 


வெளியீடு: தமிழர்‌ கழகம்‌ 


தேசத்தின்‌ குரல்‌... 


இன்று நாம்‌ தூத்துக்குடி ஸ்டெர்லைட்‌ எதிர்ப்பு 


போராட்ட படுகொலையின்‌ இரண்டாம்‌ 


ஆண்டு நினைவு நாளில்‌ உள்ளோம்‌. சமகால 
தமிழக வரலாற்றில்‌ மறக்க முடியாத நாட்கள்‌ 
அவை. இந்திய மற்றும்‌ தமிழ்நாடு அரசுகள்‌ 
தமிழ்‌ மக்களை கொடூரமாக விலங்குகளை 
வேட்டையாடுவதைப்‌ போல கொன்று 
குவித்தது. 
நாசகார ஸ்டெர்லைட்‌ ஆலையை எதிர்த்து 
20 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள்‌ குரல்‌ 
எழுப்பி வந்தனர்‌. ஆரம்பத்தில்‌ அதன்‌ 
தீவிரத்‌ தன்மையை உணராத மக்கள்‌ 
இப்போராட்டங்களை கண்டும்‌ காணாமல்‌ 
இருந்தனர்‌. 


4 


நாளாக...நாளாக பலர்‌ புற்றுநோய்‌, மூச்சுக்‌ 
கோளாறு, தோல்‌ நோய்கள்‌ போன்றவற்றால்‌ 
பாதிக்கப்பட்டனர்‌. பின்பு தான்‌ உணர்ந்தனர்‌ 

ஸ்டெர்லைட்‌ எவ்வளவு பெரிய நச்சு ஆலை 


என்று. போராட்டம்‌ வெடித்தது. 


"வருமுன்னர்க்‌ காவாதான்‌ வாழ்க்கை எரிமுன்னர்‌ 


வைத்தூறு போலக்‌ கெடும்‌.” 


என்பார்‌ திருவள்ளுவர்‌. தீங்கு வரும்‌ முன்பே 
அதைக்‌ குறித்து ஆய்ந்து செயல்படாவிட்டால்‌, 
நமது வாழ்க்கை எரியும்‌ நெருப்பின்‌ 
முன்னே உள்ள வைக்கோல்‌ போரைப்‌ போல 
கெட்டுவிடும்‌. 
எனவே இனியாவது தமிழ்‌ மக்கள்‌ தமது 
நாட்டின்‌ விடயங்களில்‌ மிகுந்த எச்சரிக்கை 


உணர்வோடு செயல்பட வேண்டும்‌. 


4] 


தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு 


தமிழினத்தின்‌ மீதான 
இந்தியாவின்‌ போர்‌ 


தமிழர்களே எதிர்கொள்ள எழுவீர்‌! 


முள்ளிவாய்க்கால்‌ படுகொலைகளை 


இன்னும்‌ தமிழர்கள்‌ மறக்கவில்லை. கடலுக்கு 
அப்பால்‌ நடந்த அந்தப்‌ படுகொலைகள்‌ 
நமக்குள்‌ ஏற்படுத்திய காயங்கள்‌ அதிகம்‌. 
இந்திய அரசு கடந்த 88 .05.8018 அன்று 
தூத்துக்குடியில்‌ அரங்கேற்றிய படுகொலை 
ஈழப்படுகொலைகளுக்கு கொஞ்சமும்‌ 
குறைந்ததல்ல. 
மெரினாவில்‌ வெளிப்பட்ட தமிழர்‌ ஒற்றுமை 
நெடுவாசல்‌, கதிராமங்கலம்‌, பொட்டிபுரம்‌ 


என்று தொடர்வது ஆளும்‌ 


இந்தியாவிற்கு உவப்பானதாக இல்லை. 
மெரினாவில்‌ கூடிய மக்களையே 
காவல்துறையின்‌ இரும்புக்‌ கைகளைக்‌ 
கொண்டு சிதறவிட்டு வேடிக்கைப்‌ 
பார்த்தது இந்தியா. ஆனாலும்‌ தொடர்ந்து 
தோல்விகளையே கண்டு வந்த தமிழ்மக்கள்‌ 
ஏறுதழுவல்‌ வெற்றியைக்‌ கண்ட பின்‌ 
ஒன்றுபட்ட, அமைதியான, தொடர்ச்சியான 
போராட்டங்கள்‌ மூலம்‌ தமது உணர்வுகளை 
ஆள்வோருக்கு வெளிப்படுத்தி வந்தனர்‌. 
கூடங்குளம்‌ போராட்டம்‌ இதற்கு 


எடுத்துக்காட்டாக அமைந்தது. 


இந்தப்‌ போராட்டங்கள்‌ உலகின்‌ 
கவனத்தையும்‌ ஈர்க்கத்‌ தொடங்கின. இது 
ஆளும்‌ இந்திய அரசுக்கு நெருக்கடியைத்‌ 
தரக்‌ கூடியதாக அமைந்தது. 


6 


இந்நிலையில்தான்‌ வேதாந்தா என்ற பனியா 
நிறுவனத்தின்‌ தாமிர உருக்காலைக்கு 
எதிராகப்‌ பல ஆண்டுகளாகப்‌ போராடி வந்த 
தூத்துக்குடி மக்களின்‌ தொடர்‌ போராட்டங்கள்‌ 
அந்த ஆலை நிர்வாகத்தை மட்டுமல்லாமல்‌ 
இந்திய அரசுக்கும்‌ தலைவலியைத்‌ தரத்‌ 
தொடங்கியது. 
அன்னிய நிறுவனங்களின்‌ கைக்கூலியாகத்‌ 
திகழும்‌ இந்திய அரசு அன்னிய 
போர்வையில்‌ வரும்‌ இந்தியப்‌ பனியாவின்‌ 
நிறுவனத்தைத்‌ தாங்கிப்‌ பிடிப்பதில்‌ 
வியப்பில்லை. இந்தியா முழுவதும்‌ விரட்டி 
அடிக்கப்பட்ட வேதாந்தாவின்‌ ஸ்டெர்லைட்‌ 
ஆலை பல்வேறு எதிர்ப்புகளோடே 
1996இல்‌ தமிழகத்தில்‌ காலான்றியது. 


கூடங்குளத்தைப்‌ போலவே எதிர்ப்புகளைக்‌ 


7 


காதில்‌ போட்டுக்‌ கொள்ளாமல்‌ தம்‌ 
வல்லாதிக்கத்தை நிலை நிறுத்தியது 
இந்தியா. தொடக்கத்தில்‌ இந்த 
நிறுவனத்தினால்‌ ஏற்படும்‌ தாக்கங்களைப்‌ 
பற்றி முழுமையாக உணராத மக்களும்‌ 
போராட்டத்தில்‌ முழுமையாக ஈடுபாடு 


காட்டவில்லை என்பதும்‌ உண்மைதான்‌. 


ஆனால்‌ தொழிற்சாலை தம்‌ உற்பத்தியைத்‌ 
தொடங்கிய நாள்‌ முதலாக தூத்துக்குடிப்‌ 

பகுதி மக்களுக்கு ஏற்பட்டு வரும்‌ உடல்நலக்‌ 

கேடுகள்‌ அம்மக்களை விழிப்படையச்‌ 
செய்தன. தூத்துக்குடி மக்களின்‌ 
வாழ்வுரிமையே பறிபோனதை உணர்ந்த 
மக்கள்‌ அறச்‌ சீற்றத்தோடு அரசுக்கு பல 
முறையீடுகளை அளித்தனர்‌. 


சென்னை உயர்நீதி மன்றம்‌ ஆலையை 


்‌ 


காதில்‌ போட்டுக்‌ கொள்ளாமல்‌ தம்‌ 
வல்லாதிக்கத்தை நிலை நிறுத்தியது 
இந்தியா. தொடக்கத்தில்‌ இந்த 
நிறுவனத்தினால்‌ ஏற்படும்‌ தாக்கங்களைப்‌ 
பற்றி முழுமையாக உணராத மக்களும்‌ 
போராட்டத்தில்‌ முழுமையாக ஈடுபாடு 


காட்டவில்லை என்பதும்‌ உண்மைதான்‌. 


ஆனால்‌ தொழிற்சாலை தம்‌ உற்பத்தியைத்‌ 
தொடங்கிய நாள்‌ முதலாக தூத்துக்குடிப்‌ 
பகுதி மக்களுக்கு ஏற்பட்டு வரும்‌ உடல்நலக்‌ 
கேடுகள்‌ அம்மக்களை விழிப்படையச்‌ 
செய்தன. தூத்துக்குடி மக்களின்‌ 
வாழ்வுரிமையே பறிபோனதை உணர்ந்த 
மக்கள்‌ அறச்‌ சீற்றத்தோடு அரசுக்கு பல 
முறையீடுகளை அளித்தனர்‌. 
சென்னை உயர்நீதி மன்றம்‌ ஆலையை 


9 


மூடச்சொல்லி ஆணையிட்டும்‌, இந்தியாவின்‌ 
உச்சந்திமன்றம்‌ மக்களின்‌ வாழ்க்கையைப்‌ 
பற்றிச்‌ சிறிதும்‌ கவலை கொள்ளாமல்‌ 
தொழில்‌ மேம்பாடு என்ற பெயரில்‌ 
அவ்வாலையை மீண்டும்‌ திறக்கச்‌ செய்து 


முதலாளிக்கு துணையாய்‌ நின்றது. 


இனியும்‌ கெஞ்சிப்‌ பயனில்லை என்ற 
நிலையில்தான்‌ கடந்த நூறு நாள்களாக 
அமைதியான முறையில்‌ தூத்துக்குடி மக்கள்‌ 
தொடர்ச்சியான போராட்டங்களில்‌ ஈடுபட்டு 
வந்தனர்‌. நூறு நாளும்‌ கண்டு கொள்ளாத 
இந்திய அரசு தன்‌ உற்ற துணைவனான 
வேதாந்தாவின்‌ ஆலையைக்‌ காக்கக்‌ 
களத்தில்‌ இறங்கியது. தமிழர்கள்‌ இனி 
எதற்கும்‌ போராடக்‌ கூடாது; குறிப்பாக 
பொட்டிபுரத்தில்‌ அமையவுள்ள நியுட்ரினோ 


10 


ஆய்வுத்‌ திட்டத்திற்கு எதிராக எந்த 
போராட்டமும்‌ நடத்தக்‌ கூடாது என்று 
எண்ணிய இந்தியா தமிழர்களை அச்சுறுத்த 
வேண்டுமானால்‌ ஈழத்துப்‌ படுகொலையைப்‌ 
போன்றதொரு படுகொலையை நிகழ்த்தியே 
ஆக வேண்டும்‌ என்று திட்டமிட்டது. 
அமைதியாக ஊர்வலம்‌ வந்த தமிழர்கள்‌ 
மீது தாக்குதல்‌ தொடுத்து போராட்ட 
முன்னணியினரைத்‌ தேடித்தேடிக்‌ கொன்றது. 
ஆள்காட்டிகளை வைத்து காவல்துறை 
அடியாட்கள்‌ மூலம்‌ படுகொலைகளை 
அரங்கேற்றியது. பல நூறு இளைஞர்களை 


கடத்திச்‌ சென்று ஊனமாக்கியது. 
சிங்களவன்‌ தமிழக மீனவர்களைப்‌ 
படுகொலை செய்வதை வேடிக்கைப்‌ பார்த்த 


இந்திய அரசு - ஒகி புயலில்‌ நடுக்கடலில்‌ 
1] 


போலிஸ்‌ துப்பாக்கிச்‌ சூட்டில்‌ 
பலியான போராடடக்காரர்கள்‌ 


தத்தளித்த மீனவர்களைக்‌ காப்பாற்ற 
வழியிருந்தும்‌ காப்பாற்றாமல்‌ சாகவிட்டு 
தமிழினத்தைக்‌ கருவறுத்த இந்திய 
அரசு - தூத்துக்குடியில்‌ நேரடியாகவே 
படுகொலைகளை அரங்கேற்றி தமிழரின்‌ 
உரிமைக்‌ குரல்வளையை நெறிக்கப்‌ 


பார்க்கிறது. ஆனால்‌, இந்திய அரசின்‌ 
12 


எண்ணத்திற்குச்‌ சாவு மணி அடிப்பது போல்‌ 
தூத்துக்குடித்‌ தமிழர்களின்‌ போராட்டம்‌ 
முன்னிலும்‌ வேகமாக உணர்வோடு 
தொடர்கிறது. 
தமிழர்களின்‌ வாழ்வுரிமைகளை தன்‌ 
காலில்‌ போட்டு மிதிக்கும்‌ இந்திய 
அரசுக்குப்‌ பாடம்‌ கற்பிக்கவும்‌ தம்‌ 
உரிமைகளை வென்றெடுக்கவும்‌ தமிழர்களே 
ஒன்றிணைவீர்‌. இந்தியா தமிழர்களை 
கொன்றழித்து தமிழகத்தின்‌ வளங்களைச்‌ 
சூரையாட நினைக்கிறது. தமிழினத்தையும்‌ 
நிலத்தையும்‌ காக்க வேண்டிய கடமை நம்‌ 


முன்‌ நிற்கிறது. 
தமிழா எழு! 
எதிர்க்கும்‌ பகை முடி! 
க ப ப ப ப ப 0. டட டு. 


புலவர்‌ கலியபெருமாள்‌ 
நினைவு நாள்‌ 


16 மே 2007 
ff 


என்னை பொறுத்தமட்டில்‌ எனது வாழ்வில்‌ 
எத்தனையோ அடக்குமுறைகளையும்‌ 
சித்ரவதைகளையும்‌ எதிர்கொண்டுள்ளேன்‌. 
தூக்கு மரத்தின்‌ நிழலில்‌ இருந்து ஒருவாறு 
தப்பித்துள்ளேன்‌. எனது குடும்பமே தாங்க முடியாத 
கொடுமைகளை எல்லாம்‌ சந்தித்துள்ளது. ஒரு 
புரட்சியாளன்‌ என்ற முறையில்‌ இதை நான்‌ 
சாதரணமாகவே கருதுகிறேன்‌ மரணம்‌ என்பது 


சாதாரணமானது தான்‌ 1! 


தமிழர்‌ கழகம்‌ 


